Kerala Gazette No. 18 dated 1st May, 2012 . 
PART I 


Section iii 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 

அறிக்கை 


எண் 10716/ ச . இ . எ . 1/2010/ சட்ட 


ம் . திருவனந்தபுரம் , 


2011 மார்ச் 18 
1932 சிராவணம் 27 . 


2011 மார்ச் 17ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநர் ஆணைப்படி , 


கெ . மதுசூதனன் நாயர் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2011- ன் அவசரச்சட்ட ம் எண் 27 
2011- ன் கேரள மாநில சுற்றுலா பகுதிகளின் 
( பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு ) திருத்த அவசரச்சட்டம் 


இந்தியக் குடியரசின் அறுபத்தியிரண்டாவது ஆண்டில் கேரள 
ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 


2005 - ன் கேரள சுற்றுலா பகுதிகளின் (பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு ) 
சட்டத்தை திருத்தம் செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 


முன்னுரை - 2005 - ன் கேரள சுற்றுலா பகுதிகளின் (பாதுகாப்பு மற்றும் 
பராமரிப்பு ) சட்டம் (2005 - ன் 8 ) இதன்பின் வரும் தேவைகளுக்காக 
திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 


2010 - ன் கேரள மாநில சுற்றுலா பகுதிகளின் ( பாதுகாப்பு மற்றும் 
பராமரிப்பு ) திருத்த அவசரச்சட்டம் ( 2010 - ன் 23 ) 2010 ஜூன் 12ஆம் தேதி 
கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டதாலும் ; 


2010 ஜூன் 28ஆம் தேதி தொடங்கி 2010 ஜூலை 29ஆம் தேதி முடிவடைந்த 
கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் மேற்கூறிய அவசரச் 
சட்டத்திற்கு பதிலாக சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் கொண்டுவருவதற்குரிய 
ஒரு மசோதாவை பன்னிரெண்டாவது கேரள சட்டப்பேரவையின் 351- வது 
எண் மசோதாவாக வெளியிடப்பட்டு சட்டப் பேரவையில் தாக்கல் 
செய்யப்பட்டது. எனினும் , அந்த மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் 
செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 


மேற்படி அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 2010- ன் 
கேரள மாநில சுற்றுலா பகுதிகளின் (பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு ) திருத்த 
அவசரச்சட்டம் (2010 - ன் 40 ) 2010 ஆகஸ்ட் 8ஆம் தேதி கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டிருந்தாலும் ; 


2010 டிசம்பர் 21ஆம் தேதி தொடங்கி 2011 ஜனவரி 3ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள சட்டமன்ற கூட்டத்தொடர் காலத்தில் மேற்கூறிய 
அவசரசட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையின் ஒரு சட்டம் கொண்டு 
வருவதற்குரிய மசோதாவை சட்டப்பேரவையின் தாக்கல் செய்வதற்கும் நிறை 
வேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 


மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 
2011- ன் கேரள மாநில சுற்றுலா பகுதிகளின் (பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு ) 
திருத்த அவசரச்சட்டம் ( 2010 - ன் 2 ) 2011 ஜனவரி 22ஆம் தேதி கேரள 
ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டிருந்ததாலும் ; 

2011 பிப்ரவரி 4ஆம் தேதி தொடங்கி 2011 பிப்ரவரி 24ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள சட்டமன்ற கூட்டத்தொடர்காலத்தில் மேற்கூறிய அவசர 
சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையின் ஒரு சட்டம் கொண்டு 
வருவதற்குரிய மசோதாவை தாக்கல் செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் 
முடியாமல் போனதாலும் ; 

இந்திய அரசியலமைப்பின் 213-வது விதித்தொகுப்பின் உட்பிரிவு ( 2)- ன் 
துணை உட்பிரிவு ( எ ) - ன் அடிப்படையில் பின் வரும் அவசரச்சட்டம் 
2011 மார்ச் 18ஆம் தேதி அமலில் இருந்து நின்றுவிடுவதாலும் ; 


மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்தாவிடில் 
இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 


கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் , தாம் 
துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது உள்ளது என்று 
கேரள ஆளுநர் புரிந்துகொண்டிருப்பதாலும் ; 

தற்போது , எனவே , இந்திய அரசியலமைப்பின் 213- வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1)- ன்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1 ) இந்த அவசரச்சட்டம் 2011 - ன் 
கேரள மாநில சுற்றுலா பகுதிகளின் ( பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு ) 
திருத்த அவசரச்சட்டம் என அழைக்கப்படலாம் . 

(2 ) இது 2010 ஜூன் 14ஆம் நாள் அமலுக்கு வந்ததாக கருதப்பட 
வேண்டும் . 


2 . 2005 - ன் 8 -வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல். - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கும் காலத்தில் 2005 - ன் கேரள மாநில சுற்றுலா 
பகுதிகளின் (பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு ) சட்டத்திற்கு (2005- ன் 8) ( இதற்குப் 
பிறகு முதன்மைச்சட்டம் என்று குறிப்பிடப்படும் ) 3 முதல் 8 வரையிலான 
பிரிவுகளில் குறிப்பிடப்பட்ட திருத்தங்களுக்கு உட்பட்டு பலனுடையதாக 
இருக்கும் . 

3 . முதன்மைச் சட்டத்தில் குழு என்ற வார்த்தைக்குப் பதிலாக 
" ஆணைக்குழு என்ற வார்த்தை சேர்த்தல். - முதன்மைச்சட்டத்தில் குழு என்ற 
வார்த்தைக்குப் பதிலாக " ஆணைக்குழு ” என்ற வார்த்தை சேர்க்கப்படவேண்டும் . 
4 . பிரிவு 2 - ன் திருத்தம் . -- முதன்மை சட்டத்தின் பிரிவு 2- ல் , 

(i ) உட்பிரிவு ( எ )- க்கு பதிலாக பின்வரும் உட்பிரிவுகள் சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது: 

“ ( எ ) " ஆணைக்குழு எனில் , பிரிவு 4 - ன் படி உருவாக்கப்பட்ட 
சுற்றுலா விரிவாக்க ஆணைக்குழு என்று பொருள்படும் . 

( எஎ) “ நிதி ” எனில் , பிரிவு 6பி - ன் படி உருவாக்கப்பட்ட சுற்றுலா 
மேம்பாட்டு நிதி என்று பொருள்படும் ” 

( ii ) உட்பிரிவு (சி ) - க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

" (சிஎ) " திட்டம் எனில் சிறப்பு சுற்றுலா மேம்பாட்டுப் பகுதியின் 
செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்குரிய அறிவுரைகள் உட்பட்ட 
நிரந்தரமான ஒரு சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் என்று பொருள்படும் " 


5 . பிரிவு 4- ற்கு பதிலாக புதிய பிரிவு சேர்த்தல் - முதன்மைச் சட்டத்தின் 
பிரிவு 4- ற்கு பதிலாக பின்வரும் பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

" 4 . சுற்றுலா மேம்பாட்டு அதிகாரக்குழுவின் உருவாக்கம் . - (1) ஒரு 
சிறப்பு சுற்றுலா பகுதியின் அல்லது சிறப்பு சுற்றுலா பகுதிகளின் 
பாதுகாப்பிற்காகவும் பராமரிப்பிற்காகவும் ஒருங்கிணைந்ததும் 
திட்டமிடப்பட்டதுமான மேம்பாட்டிற்காகவும் அரசிதழ் அறிக்கை மூலம் 
சுற்றுலா மேம்பாட்டு அதோரிட்டி என்ற பெயரில் ஒரு அதிகாரக்குழுவை 
அரசு உருவாக்க வேண்டும் . 

( 2 ) குழுமத்தில் பின்வரும் நபர்கள் உறுப்பினர்களாக இருக்கவேண்டும் , 
அதாவது: 

(i) சுற்றுலாத்துறை இயக்குநர் ; 
( ii ) மாவட்ட ஆட்சியாளர் ; 
( iii ) பஞ்சாயத்து இணை இயக்குநர் ; 

( iv) சிறப்பு சுற்றுலா பகுதி உட்படும் பகுதியில் உள்ள 
வன பாதுகாப்பாளர் ; 

( v ) மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மாவட்ட சுற்றுச்சூழல் 
பொறியாளர் ; 

( vi ) மாவட்ட டவுண் பிளானர் ; 
( vii ) மாவட்ட சுற்றுலா வளர்ச்சி குழும செயலர் ; 
(viii ) மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ; 

( ix ) சிறப்பு சுற்றுலாப்பகுதி உட்பட்ட பகுதிகளின் புளோக் 
பஞ்சாயத்து தலைவர் ; 

(x ) சிறப்பு சுற்றுலாப்பகுதி உட்பட்ட பகுதிகளின் பஞ்சாயத்து 
தலைவர் அல்லது முனிசிப்பல் செயர்மான் ; 

(xi ) சிறப்பு சுற்றுலாப்பகுதி உட்படும் பகுதியில் உள்ள சட்டமன்ற 
உறுப்பினர்கள் ; 

( xii ) அரசு பெயர் நியமனம் செய்யும் சுற்றுலா பகுதியின் வல்லுநர் ; 

( xiii ) அரசு பெயர் நியமனம் செய்யும் இரண்டு பொது நல 
பணியாளர்கள் ; 

( xiv) அரசு பெயர் நியமனம் செய்யும் சுற்றுலா விவசாய பிரிவில் 
செயல்படும் உறுப்பினர்கள் ; 

( XV ) சுற்றுலாப்பிரிவின் சிறப்பு அதிகாரி. 


( 3 ) சுற்றுலாத்துறை இயக்குநர் ஆணைக்குழுவின் தலைவரும் மாவட்ட 
ஆட்சியாளர் துணைத்தலைவரும் சுற்றுலாப்பகுதியின் சிறப்பு அதிகாரி 
கண்வீனருமாக இருக்கவேண்டும் . 


( 4 ) சட்டமன்ற உறுப்பினர்கள் , மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் , 
பஞ்சாயத்து தலைவர் , முனிசிப்பல் செயர்மான் போன்றவர்களின் ஆணைக்குழு 
உறுப்பினர் பதவி , அவர்கள் பதவி வகிக்கும் காலயளவிற்கு மட்டுமாக 
இருக்கும் . 


( 5 ) அரசு பெயர் நியமனம் செய்யும் உறுப்பினர்களின் காலவரம்பு 
நியமனத்தேதி முதல் மூன்று வருடகாலத்திற்கு இருக்கும் . 


( 6) எந்த ஒரு நபரையும் அல்லது நபர்களையும் சிறப்பு விருந்தினராக 
ஆணைக்குழுவின் கூட்டத்திற்கு வரவழைப்பதற்கு தலைவருக்கு உரிமை இருப்ப 
தோடு , அவ்வாறு வரவழைக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 
ஆணைக்குழுவின் கூட்டத்தில் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் 
எடுத்துரைப்பதற்குரிய தகுதியும் இருக்கும் . 

(7 ) ஆணைக்குழு , செயலர் அல்லது செயலாளர் இல்லாதபோது 
துணைச்செயலர் நிர்ணயம் செய்யும் நேரத்திலும் இடங்களிலும் கூட்டம் சேர 
வேண்டியதும் அதன் செயல்பாட்டிற்கு ஆணைக்குழுவின் நடவடிக்கைமுறையை 
கடைபிடிக்க வேண்டியதுமாகும் . 


( 8 ) குழுமத்திற்கு நிரந்தரமான வாரிசுரிமையும் ஒரு பொது முத்திரையும் 
இருப்பதோடு அது கூட்டம் கூட்டுபவரின் பெயரில் அறியவும் அறியப்படவும் 
வேண்டும் . 

( 9) பெயர் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு நிர்ணயம் 
செய்யப்படலாமெனும் நிரக்கிலுள்ள இருப்பு கட்டணமும் பயணப்படி 
மற்றும் தினப்படியும் கிடைப்பதற்குரிய உரிமை இருக்கும் . 

(10 ) ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் நியமனம் 
நிர்ணயம் செய்யப்படலாமெனும் முறையில் இருக்கவேண்டும் . 

(11) ஆணைக்குழுவில் பெயர் நியமனம் செய்யப்பட்ட ஒவ்வொரு 
நபரும் இந்திய தண்டனைத் தொகுப்புச் சட்டத்தின் ( 1860 - ன் 45 -வது 
மத்திய சட்டம்) பிரிவு 21 - ன் கருத்துக்குள் வரும் ஒரு பொது ஊழியராக 
கருதப்படவேண்டும் . 

(12 ) அரசு காலாகாலங்களில் வழங்கும் பரிந்துரைகளை செயல்படுத்த 
ஆணைக்குழுமம் கடமைப்பட்டதாக இருக்கும் . 


6 . பிரிவு 6 - க்கு பிறகு புதிய பிரிவுகள் சேர்த்தல் - முதன்மைச் சட்டத்தின் 
பிரிவு 6-க்குப் பிறகு பின்வரும் பிரிவுகள் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 

" எ . ஆணைக் குழுமத்தின் சிறப்பு அதிகாரம் . - பிற ஏதேனும் 
சட்டத்தில் எது எவ்வாறு இருப்பினும் நிறுவனங்கள் மற்றும் நபர்கள் 
செயல்படுத்தும் மேம்பாட்டுத் திட்டங்கள் , ஆணைக்குழுமம் அங்கீகாரம் செய்த 
மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் பரிந்துரைகள் போன்றவற்றிற்கு ஏற்றது 
என்பதை ஆணைக்குழுமம் உறுதிப்படுத்த வேண்டியதும் , இல்லையெனில் 
அத்தகைய நிறுவனங்கள் அல்லது நபர்கள் செயல்படுத்தும் திட்டங்களில் 
தேவையான மாறுதல் களை ஏற்படுத்த ஆணைக்குழுமம் பரிந்துரை 
செய்ய வேண்டியதும் ஆகும் . 

6பி . நிதி உருவாக்குதல் . (1) சுற்றுலா மேம்பாட்டிற்காக ஆணைக்குழு சுற் 
றுலா மேம்பாட்டு நிதி என்ற பெயரில் ஒரு நிதியை உருவாக்க வேண்டும் . நிதிக் 
குழுமத்தில் ஒப்படைக்கப்படுவதோடு அதை நிர்ணயம் செய்யும் முறையில் வினி 
யோகம் செய்ய வேண்டியதுமாகும் . 

( 2 ) நிதியில் பின்வருபவை வரவு செய்யப்படவேண்டும் , 

(i) அரசு அல்லது பிற நிறுவனங்கள் அளிக்கும் உதவித்தொகைகள் ; 
( ii ) ஏதேனும் வகையிலான நன்கொடைகள் ; 
(iii ) ஆணைக்குழுவால் சேகரிக்கப்பட்ட பிற தொகைகள் ; 

(iv ) நிர்ணயம் செய்யலாமென்னும் ஏதேனும் கட்டணம். 
7 . பிரிவு 7- ன் திருத்தம் - முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 7-ல் , “ பிரிவு 6- ன் 
கீழ் உள்ள " என்ற எண் மற்றும் சொற்களுக்குப் பதிலாக " பிரிவு 6 மற்றும் 
6எ கீழ் உள்ள " என்ற எண் , எழுத்து மற்றும் சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

8 . பிரிவு 7-க்குப் பிறகு புதிய பிரிவுகள் சேர்த்தல் . முதன்மைச் சட்டத்தின் 
பிரிவு 7 - க்கு பிறகு பின் வரும் பிரிவுகள் சேர்க்கப்பட வேண்டும் , 
அதாவது : 

“ 7எ . அரசுக்குரிய சிறப்பு அதிகாரம் . எந்த ஒரு சுற்றுலா மேம்பாட்டுத் 
திட்டமும் எந்த சமயத்திலும் நிறுத்தம் செய்வதற்கு அல்லது புதுப்பிப்பதற்கு 
அரசுக்கு அதிகாரம் இருக்கும் . 

7பி . உடமையாளருக்கு அல்லது கைவசக்காரருக்கு சுற்றுலா 
மேம்பாட்டு திட்டப்படி செயல்படுத்துவதற்குரிய கடமை. - முதன்மைச் 
சட்டத்தின் பிரிவு 5 - ன் படியான திட்டம் செயல்பட தொடங்கிய பிறகு 
திட்டத்தின் எல்லைக்குள் வரும் பகுதிகளில் கட்டிடம் அல்லது சொத்துக்களின் 
உடமையாளரோ அல்லது கைவசக்காரரோ ஏதேனும் கட்டிடம் கட்டவோ 
அல்லது சீரமைக்கவோ அல்லது மாற்றம் ஏற்படுத்தவோ செய்வது திட்டத்திற்கு 


ஏற்றபடி உரிய உள்ளாட்சித்துறை நிறுவனத்திடம் மனு அளித்த பிறகு செய்ய 
வேண்டியதும் ஏதேனும் பகுதியில் கட்டிட கட்டுமானம் திட்டப்படி தடை செய்யப் 
பட்டுள்ளது எனில் அங்கு கட்டுமானம் அல்லது சீரமைக்கும் காரியம் சிறப்பு 
அதிகாரி அரசிடம் தெரியப்படுத்த வேண்டியதும் , அரசு, உள்ளாட்சித்துறை 
நிறுவனம் வழியாக அதை நீக்கம் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் 
எடுக்க வேண்டியதுமாகும் . 

7சி . சிறப்பு அதிகாரியின் நியமனம் - சிறப்பு சுற்றுலா பகுதிகளின் 
பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பிற்காக நிர்ணயம் செய்யப்படலாம் எனும் முறையில் 
அரசு ஒரு சிறப்பு அதிகாரியை நியமனம் செய்யவேண்டும் . 

7டி . சிறப்பு அதிகாரியின் தனிப்பட்ட அதிகாரம் . --(1 ) திட்டத்தில் 
உட்பட்ட பகுதியில் திட்டத்திற்கு எதிராக உள்ள கட்டிடம் அல்லது பிற 
இணைப்புகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் இடித்து மாற்றுவதற்கும் 
கழிவுகளை நீக்கம் செய்வதற்கும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சித் துறை 
நிறுவனங்களுக்கு சிறப்பு அதிகாரி பரிந்துரை செய்யலாம் . 

(2 ) குறிப்பிட்ட நேரத்திற்குள் திட்டம் செயல்படுத்துவதற்கு ஏதேனும் 
நிலத்தின் அல்லது கட்டிடத்தின் உடமையாளர் அல்லது கைவசக்காரர் 
காலதாமதம் ஏற்படுத்தும்பட்சத்தில் சிறப்பு அதிகாரி உள்ளாட்சித்துறை 
நிறுவனத்திடம் அத்தகைய நபருக்கு எதிராக தேவையான நடவடிக்கைகள் மேற் 
கொள்ள பரிந்துரை செய்யலாம் . 

( 3 ) துணைப்பிரிவுகள் (1) மற்றும் (2 )- ன்படி அளிக்கும் பரிந்துரை 
களை கடைபிடிக்காத பட்சத்தில் சிறப்பு அதிகாரி அதை அரசிடம் 
தெரியப்படுத்த வேண்டியதும் அரசு தகுந்த பரிந்துரைகளை சம்பந்தப்பட்ட 
உள்ளாட்சித்துறை நிறுவனத்திடம் அளிக்கவேண்டியதுமாகும் . 

9 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . - (1 ) 2011 - ன் கேரள மாநில சுற்றுலா 
பகுதிகளின் (பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு ) திருத்த அவசரச்சட்டம் 
( 2011- ன் 2 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் மேற்கூறிய அவசரச் 
சட்டத்தின் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின் கீழ் 
செய்த ஏதேனும் காரியமோ எடுத்த ஏதேனும் நடவடிக்கையோ இந்த அவசரச் 
சட்டத்தின் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை 
சட்டத்தின் கீழ் செய்ததாகவோ எடுத்ததாகவோ கருதப்பட வேண்டும் . 


ஆர் . எஸ் . கவாய் , 


ஆளுநர். 


